தமிழ்நாடு அரசு 

2023 


எண் 1 ] 


ஒரு 


ந 


ாடு 


TN 

வாய்மையே 


IV - 2 ( 1 ) ( T - Sup ) -1 


9 


வெல்லும் 


தமிழ்நாடு சட்டம் V / 1920 . 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No.197 / 2009 . 
விலை : ரூ .0.80 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


சென்னை , புதன்கிழமை , ஜனவரி 4 , 2023 
மார்கழி 20 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி IV— பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2022 ஆம் ஆண்டு 
நவம்பர் திங்கள் 30 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது , 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் . 43/2022 . 

1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் 
சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் குறுந்தலைப்பு மற்றும் 
( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கம் . 


( 2 ) இது , 2022 ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 30 ஆம் நாளன்று 
நடைமுறைக்கு வந்துவிட்டதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


2.1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 3 - U 
ஆம் பிரிவிற்குப் பின்பு , பின்வரும் பிரிவானது உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 


" 3 - UU . குறித்த சில நேர்வுகளில் பேரூராட்சிக்கு 
தனி அலுவலரை நியமனம் செய்தல்.- இந்தச் சட்டம் அல்லது 
தற்போதைக்கு நடைமுறையிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது 
எவ்வாறிருப்பினும் , தேர்தல் செயல்முறைக்கு வழிமுறை செய்த பின்பும் , 2022 
ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 1 ஆம் தேதியன்று அமைத்துருவாக்க இயலாத 
தூத்துக்குடி மாவட்டத்திலுள்ள கடம்பூர் பேரூராட்சியினை பொறுத்த வரையில் , 
மாநில அரசானது , அறிவிக்கையின் வாயிலாக , பேரூராட்சிக்கான சாதாரண 
தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடைபெறும் நாள் 
வரை , அல்லது 2022 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 31 ஆம் நாள் வரை , இதில் 
எது முந்தையதோ அது வரை , கூறப்பட்ட பேரூராட்சியின் அதிகாரங்களைச் 
செயலுறுத்துவதற்கும் செயற்பணிகளைச் செய்து முடிப்பதற்கும் தனி அலுவலர் 
ஒருவரை நியமனம் செய்யலாம் . ' . 


[ 1 ] 


3 – UU எனும் புதிய 
பிரிவினை 
உட்புகுத்தல் . 


நீக்கறவு மற்றும் 
காப்புரை . 


2 


3. ( 1 ) 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் ( திருத்த ) தமிழ்நாடு அவசரச் 
அவசரச் சட்டமானது இதன்மூலம் நீக்கறவு செய்யப்படுகிறது . சட்டம் 2/2022 . 


( 2 ) அத்தகைய நீக்கறவு இருந்த போதிலும் , கூறப்பட்ட அவசரச் 
சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டவாறான , 1920 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி செய்யப்பட்ட எதுவும் அல்லது எடுக்கப்பட்ட 
நடவடிக்கை எதுவும் , இந்தச் சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டவாறான 
கூறப்பட்ட சட்டத்தின்படி செய்யப்பட்டிருப்பதாக அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாக 
கொள்ளப்பட வேண்டும் . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


( தமிழாக்கம் ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


வெ . அரசகுமார் , 
உதவி இயக்குநர் , 

சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


